தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 2 . 40 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


கே 


HESE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 39 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 26 , 2018 
புரட்டாசி 10 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை) எண் 89 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (K2) த் துறை, 26 ஜூலை 2018 .) 


1947ஆம் ஆண்டு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 36/ 1947 ) 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , 13 - 01 - 2016 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2- இல் , 19ஆம் பக்கத்தில் 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 )/LE /34/ 2016 ஆம் எண் அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு , 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பின்வரும் அட்டவணையின் நெடும் பத்தி (2)- இல் குறிப்பிடப்பட்டுள்ள 
அதிகாரிகளை நெடும்பத்தி (3) இல் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் அதிகாரவரம்பிற்குட்பட்ட பகுதிகளில் மேற்சொன்ன 
சட்டத்தின் செயல் நோக்கங்களுக்காக ஆய்வாளர்களாக , இதனால் நியமனம் செய்கிறார் . 


அட்டவணை 


தொடர் 


உள்ளூர் அதிகார எல்லைகள் 


எண் 


அதிகாரிகள் 

( 2 ) 


( 3 ) 


1 . தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , சென்னை . 


2 . தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , திருச்சிராப்பள்ளி 


சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் , 
திருவள்ளூர் , கடலூர் மற்றும் விழுப்புரம் வருவாய் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் , திருவாரூர் , நாகப்பட்டினம் , 
அரியலூர் , பெரம்பலூர் , புதுக்கோட்டை , திண்டுக்கல் , தேனி 
மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
மதுரை, சிவகங்கை , இராமநாதபுரம் , விருதுநகர் , தூத்துக்குடி , 
திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர், திருப்பூர் , நீலகிரி , சேலம் , ஈரோடு , நாமக்கல் , 
தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டங்கள் . 


3 . தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , மதுரை . 


4 . தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , கோயம்புத்தூர் . 


5 . தொழிலாளர் நல இணை ஆணையர் , (ஆய்வு) சென்னை . 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 


DTP - II -2 -( 39) ( T Sup ) - 1 


[ 1 ] 


தொடர் 
எண் 


அதிகாரிகள் 


உள்ளூர் அதிகார எல்லைகள் 


( 3) 


தொழிலாளர் நல இணை ஆணையர் ( குறைந்தளவு ஊதியங்கள்) , 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 
சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் -1 , சென்னை . 

காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் வருவாய் 
மாவட்டங்களில் வரும் பகுதிகள் உட்பட சென்னை 

மாநகராட்சி . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் -II , சென்னை . 

திருவள்ளூர் , காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் வருவாய் 

மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , வேலூர் . 

வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 

நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை 

வருவாய் மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , மதுரை . 

மதுரை, விருதுநகர் , இராமநாதபுரம் , மற்றும் சிவகங்கை 

வருவாய் மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , திண்டுக்கல் . 

திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி , தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 
வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , சேலம் . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , குன்னூர் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர்கள் , (செயலாக்கம் ) 


தொழிலாளர் நல துணை ஆய்வாளர் 


2009 ஆம் ஆண்டு ( மத்திய சட்டம் 1/ 2010 ) எடை 
அளவைகள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கென 
ஒதுக்கப்பட்ட உள்ளூர் எல்லைப் பகுதிகள் 


தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர் 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , ( மகளிர் நலன் ) சென்னை . சென்னை , வேலூர் , காஞ்சிபுரம் , திருவண்ணாமலை , 

திருவள்ளூர் , கடலூர் மற்றும் விழுப்புரம் வருவாய் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , (மகளிர் நலன் ) திருநெல்வேலி . திருநெல்வேலி , தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் 

விருதுநகர் வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , ( மகளிர் நலன் ) கோயம்புத்தூர் . கோயம்புத்தூர் , மற்றும் நீலகிரி வருவாய் மாவட்டங்கள் . 


மேம்பாட்டு ஆணையர்கள் , தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு பொருளாதார தொடர்புடைய சிறப்பு பொருளாதார மண்டலம் 
மண்டலங்கள் . 

மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


ந . அருள் , 


தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை (நிலை ) எண் 94 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1 ) த் துறை , 7 ஆகஸ்ட் 2018 .) 
1976ஆம் ஆண்டு விற்பனையை மேம்படுத்தும் பணியாளர்கள் (பணி நிலைமைகள் ) (மத்தியச் சட்டம் 11/ 1976 ) சட்டத்தின் 
8ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 8 - 7 - 2015 நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் II பிரிவு 2 - இல் , 467 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II (2 )/ தொவே / 374/ 2015 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 


மேற்சொன்ன சட்டத்தின் செயல் நோக்கங்களுக்காக , கீழேயுள்ள அட்டவணையின் நெடும்பத்தி ( 2) - இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை , 
ஆய்வாளர்களாக இதனால் நியமிப்பதுடன் , இந்த அட்டவணையின் நெடும்பத்தி ( 3) இன் நிகரான பதிவுகளில் , அவர்கள் பணியாற்றும் 
வகையில் உள்ளூர் எல்லைகளையும் வரையறை செய்கிறார் . 


விவர அட்டவணை 


தொடர் 
எண் 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


( 2 ) 


( 3) 


தொழிலாளர் ஆணையாளர் , சென்னை . 


தொழிலாளர் இணை ஆணையாளர் (ஆய்வு) , சென்னை . 


* 


தொழிலாளர் இணை ஆணையாளர் - 1, சென்னை . 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் . 
தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் . 
சென்னை மாநகராட்சி (காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் 
மாவட்டப் பகுதிகள் நீங்கலாக ) 
திருவள்ளூர் , காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் இணை ஆணையாளர் - II , சென்னை . 


ம் 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , வேலூர் . 


வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை 
வருவாய் மாவட்டங்கள் . 


ம் 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , திருச்சிராப்பள்ளி . 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , மதுரை . 


திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 
நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை 
வருவாய் மாவட்டங்கள் . 
மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் , மற்றும் சிவகங்கை 
வருவாய் மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் ,தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 


ம் 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , திண்டுக்கல் . 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 
வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் . 


ம் 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , கோயம்புத்தூர் . 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , சேலம் . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் இணை ஆணையாளர் , குன்னூர் . 


தொழிலாளர் உதவி ஆணையாளர்கள் , ( அமலாக்கம் ) 


தொழிலாளர் துணை ஆய்வாளர்கள் . 


2009 ஆம் ஆண்டு சட்டமுறை எடையளவு சட்டத்தின் 
கீழ் (மத்திய சட்டம் 1/ 2010 ) அவர்களுக்கு ஒதுக்கீடு 
செய்யப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 


ம் 


தொழிலாளர் உதவி ஆய்வாளர்கள் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 102 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை , 23 ஆகஸ்ட் 2018.) 
1965ஆம் ஆண்டு மிகை ஊதியம் வழங்கல் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 21/ 1965 ) 27ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 24 - 6 - 2015ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 - இல் , 
437 - 439 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/ தொவே / 323/ 2015 
ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 
செயல் நோக்கங்களுக்காக , கீழேயுள்ள அட்டவணையின் நெடும்பத்தி (2)- இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை , ஆய்வாளர்களாக 


இதனால் நியமிப்பதுடன் , இந்த அட்டவணையின் நெடும்பத்தி (3 ) இன் நிகரான பதிவுகளில் , குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக அவர்களின் 
அதிகாரவரம்பிற்குட்பட்ட பகுதியில் செயல்படும் வகையில் உள்ளூர் எல்லைகளையும் வரையறை செய்கிறார் . 


அட்டவணை 


தொடர் 
எண் 


நபர். 


உள்ளூர் எல்லைகள் 


தொழிலாளர் துறை ஆணையர் . 
தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் (கணக்கிணக்கம் ) 
தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் (நிருவாகம் ) . 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் . 
தொழிலாளர் துறை சிறப்பு இணை ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , (தலைமையிடம் ) 

சென்னை . 
6 . தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் , சென்னை . சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் , 

திருவள்ளூர் , கடலூர் மற்றும் விழுப்புரம் வருவாய் மாவட்டங்கள் . 
7 . தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் , திருவாரூர் நாகப்பட்டினம் , 

அரியலூர் , பெரம்பலூர் , புதுக்கோட்டை திண்டுக்கல் , தேனி 

மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
8 . தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் , மதுரை . 

மதுரை , சிவகங்கை இராமநாதபுரம் விருதுநகர் , தூத்துக்குடி , 

திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் , கோயம்புத்தூர் . கோயம்புத்தூர், திருப்பூர் , நீலகிரி , சேலம் , ஈரோடு , நாமக்கல் , 

தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் - |, சென்னை . காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் 

நீங்கலாக , சென்னை மாநகராட்சி வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் - II , சென்னை . காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் கடலூர் வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர், வேலூர் . 

வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 

மாவட்டங்கள் . 
13 . தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , தஞ்சாவூர் , திருவாரூர் 

நாகப்பட்டினம் , பெரம்பலூர் , மற்றும் புதுக்கோட்டை வருவாய் 

மாவட்டங்கள் . 
14 . தொழிலாளர் துறை இணை ஆணையர் , மதுரை . 

மதுரை, சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் வருவாய் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திண்டுக்கல் . திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திருநெல்வேலி . தூத்துக்குடி திருநெல்வேலி, மற்றும் கன்னியாகுமரி வருவாய் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் . 
18 . தொழிலாளர் துறை இணை ஆணையர் , சேலம் . 

சேலம் , தருமபுரி , மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , குன்னூர் . நீலகிரி, நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் 
இணை ஆணையர் - 1 அலுவலகம் , சென்னை . 

நீங்கலாக , சென்னை மாநகராட்சி வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை காஞ்சிபுரம் திருவள்ளூர் , மற்றும் கடலூர் வருவாய் 
இணை ஆணையர் -|| அலுவலகம் , சென்னை . 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 
இணை ஆணையர் அலுவலகம் , வேலூர் . 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை திருச்சிராப்பள்ளி , திருவாரூர் , நாகப்பட்டினம் , பெரம்பலூர் , 
இணை ஆணையர் அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி . 

மற்றும் புதுக்கோட்டை வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை மதுரை , சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் வருவாய் 
இணை ஆணையர் அலுவலகம் , மதுரை . 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
இணை ஆணையர் அலுவலகம் , திண்டுக்கல் . 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி வருவாய் 
இணை ஆணையர் அலுவலகம் , திருநெல்வேலி . 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை கோயம்புத்தூர் , மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் . 
இணை ஆணையர் அலுவலகம் , கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் , தொழிலாளர் துறை சேலம் , நாமக்கல் , தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு , 
இணை ஆணையர் அலுவலகம் , சேலம் . 

வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் தொழிலாளர் துறை நீலகிரி வருவாய் மாவட்டம் . 
இணை ஆணையர் அலுவலகம் , குன்னூர் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் (கணக்கிணக்கம் ) , காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டம் . 
ஸ்ரீபெரும்புத்தூர் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் ( கணக்கிணக்கம் )-II , திருவள்ளூர் வருவாய் மாவட்டம் . 
சென்னை . 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் (கணக்கிணக்கம் ) வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 
வேலூர் . 

மாவட்டங்கள் . 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் (கணக்கிணக்கம் ) , திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் மற்றும் 
திருச்சிராப்பள்ளி . 

புதுக்கோட்டை வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் (கணக்கிணக்கம் -1) , கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைகள் , கோயம்புத்தூர் 
கோயம்புத்தூர் . 

மாநகராட்சி பகுதிக்குள் வராத கோயம்புத்தூர் தெற்கு 
வட்டத்தின் பிர்காஸ் ( Firkas ) , பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை 
வட்டங்கள் . 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் ( கணக்கிணக்கம் - II ) , கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைகளுக்கு வரும் பிர்காஸ் 
கோயம்புத்தூர் . 

( Firkas) , நீங்கலாக கோயம்புத்தூர் வடக்கு வட்டம் , 

மேட்டுப்பாளையம் மற்றும் சூலூர் வட்டங்கள் 
தொழிலாளர் துறை துணை ஆணையர் 

கோயம்புத்தூர் வருவாய் மாவட்டம் . 
(கணக்கிணக்கம் - III ) , கோயம்புத்தூர். 


தொழிலாளர் துறை துணை ஆணையர் (கணக்கிணக்கம் ) , கன்னியாகுமரி வருவாய் மாவட்டம் . 
நாகர்கோவில் . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர்- 1, சென்னை . 


சென்னை மாநகராட்சியின் கோட்டங்கள் 3 - 49 , 99 , 100 
மற்றும் 102 . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர்- II , சென்னை . 


சென்னை மாநகராட்சியின் கோட்டங்கள் 1 , 2 , 50 , - 84 , 88 , 
91 - 95 , 97 , 98 , 101 , 103 - 106 , 109 , 110 மற்றும் 111 . 
சென்னை மாநகராட்சியின் கோட்டங்கள் 85 - 87 , 89 , 90 , 96 , 
107 , 108 , 112 - 155 . 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர் - III , சென்னை . 


41 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் -1, வேலூர் . 


42 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர்- II , வேலூர் . 


வேலூர் மாவட்டத்தின் அரக்கோணம் , வாலாஜா , 
இராணிப்பேட்டை , ஆற்காடு , காட்பாடி மற்றும் வேலூர் வட்டம் . 
வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம் , ஆம்பூர் , வாணியம்பாடி 
மற்றும் திருப்பத்தூர் வட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை 
மாவட்டம் . 


கடலூர் வருவாய் மாவட்டம் 


தொழிலாளர் துறை உதவி ஆணையர், கடலூர் . 
44 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் வருவாய் 
மாவட்டங்கள் . 


45 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , மதுரை . 


மதுரை வருவாய் மாவட்டம் . 


47 . 


46 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , விருதுநகர் . விருதுநகர் வருவாய் மாவட்டம் . 

தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , இராமநாதபுரம் . இராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை வருவாய் மாவட்டங்கள் . 
48 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , திருநெல்வேலி . திருநெல்வேலி வருவாய் மாவட்டம் . 

தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , தூத்துக்குடி . தூத்துக்குடி வருவாய் மாவட்டம் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , சேலம் . 

சேலம் மற்றும் நாமக்கல் வருவாய் மாவட்டங்கள் . 
51 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , ஈரோடு . 

ஈரோடு வருவாய் மாவட்டம் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , கோயம்புத்தூர் . கோயம்புத்தூர் வருவாய் மாவட்டம் . 
54 . தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , திருப்பூர் . 

திருப்பூர் வருவாய் மாவட்டம் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , தொழிலாளர் துறை நீலகிரி வருவாய் மாவட்டம் . 

இணை ஆணையர் அலுவலகம் , குன்னூர் . 
56 . | தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் . 

மேம்பாட்டு ஆணையர் . 


55 . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


